ரி 
| 
ப 
| 


114 


வுருக்கொண்டு கிளைகளை யசைத்துச்‌ சகல புவனங்‌ 
களையும்‌ தத்தளிக்கச்‌ செய்யுங்கால்‌ ௮ப்படைநாயகம்‌, 
அவ்விருக்ஷத்திற்‌ பாய்ந்து ஊடுருவி யிருகூருகப்‌ 
பிளந்து தள்ளியது. உடனே சூரபன்மன்‌, தனது 
மாயத்திறம்‌ ஒழிந்து கனலினும்‌ மிக்கெனக்‌ கனன்று 
காய்ந்து பொள்ளெனப்‌ பழைய வச்சிர தேகத்தைக்‌ 
கொண்டு வலது கரத்தில்‌ வாள்விதிர்த்து வருவது 
கண்ட அந்நெடுங்‌ கூர்வேலானது, இரெளத்திராகார 
மாகக்‌ கொதித்து மின்னி ஞெரேலென அவனது விறல்‌ 
மீக்கொண்ட மார்பிற்‌ பாய்ந்து இருகூறாக எர்த்து 
வீழ்த்தித்‌ தனாது உக்கிரத்தை உள்ளடக்கி அருளுருக்‌ 
கொண்டு ஆகாய கங்கையிற்‌ படிந்து வந்து பண்டு 
போற்‌ பரமகுமாரனது திருக்கரத்திற்‌ சொலித்துக்‌ 
கொண்டிருந்தது. பின்னர்‌; அனேக பிரமாண்டாதிபதி 
யாகிய அச்சூர னுடற்பிளப்பு இரண்டும்‌ மயிலுருவுங்‌ 
கோழியுருவு மாயினமைகண்ட கருணாலயனாகிய குமார 
பகவான்‌; கோழியைக்‌ கொடியாக்கி மயிலை வாகன 
மாக்கிக்‌ கொண்டருளினன்‌. பின்பு அச்‌ குரபதுமனால்‌ 
விலங்கிட்டுச்‌ சிறை செய்யப்பட்டு இன்னல்கொண் 
டிருக்கும்‌ சயந்தனாதி தேவர்களைத்‌ கேவேசனானவன்‌, 
வீரபாகு தேவரால்‌ உடனே சமர்க்களத்தெல்லையிலே 
தரும்படிசெய்ததுமன்றி, அவணரால்‌ மாண்டுபோய பூதர்‌ 
களையும்‌ வீரர்களையும்‌ உயிர்பெற்றெழுந்து வருபாக்குச்‌ 
சிந்தித்து அவ்வாறு வந்த அவர்களும்‌ புடைசூழ நடு 
நாயகமாக நின்றருளினன்‌. பின்பு ௮க்‌ குமரகுருவாகிய 
கட்டிளமைக்‌ கடவுள்‌, சமுத்திரத்தை நோக்கி நீ, 
வீரமாகேந்திரபுரத்தைக்‌ கரைத்து ஏகமாய்‌ நின்றிடுக!” 


எனக்‌ கட்டகை யிட்டவாறு அதுவுஞ்‌ செய்து முடித்தது.. 


உடனே அவ்‌ விமலன்‌, விண்டு முதலிய கடவுளர்‌ 
குழ்தர நவவீரர்‌ இலக்ஷர்‌ பூதவீரரோடும்‌ இரண்டாயிரம்‌ 


வெள்ளம்‌ பூதகணங்களோடும்‌ பொருகள எல்லையை 
யொல்லையிற்‌ கடந்து கந்தமாதனம்‌ தாண்டிச்‌ திருச்‌ 
செந்திற்‌ பதியை யடைந்து ஒரு சிங்காதனத்‌ தெழுக்‌ 
தருளி யிருக்குங்கால்‌ ௮ன்‌ ரவிலே தேவர்‌ யாவரும்‌ 
நூன்‌ முறைப்படி தன்னைப்‌ பூசித்து மெய்ப்பத்தி 
கொண்டதற்‌ கின்புற்று, புராணத்தில்‌-- 

ட நீண்டவருள்‌ செய்திடுகநெ டுர்தகைநு மக்கு 

வேண்டுகுறை யுண்டெனின்வி எம்பு.திர்க ளென்னக்‌ 

காண்டகைய சூர்முதல்க ளைந்தெமைய ளித்தாய்‌ 


சண்டுனருள்‌ பெற்றனமி யாதுகுதை மாதோ. 


ஒன்றினி யளிப்பதுள துன்னடியம்‌ யாக்கை 
நின்றிடு ப நணையு நின்னிருக ழற்கண்‌ 
மன்றதலை யன்புறவ ரந்தரு.தி யெந்தாய்‌ ்‌ 
என்றிடலு ஈண்றெனவி ரம்கியருள்‌ செய்தான்‌?? 


என வருமாறு “வேண்டும்‌ வரமருள்வாம்‌ கேட்டுக்‌ 
கொண்மின்‌” என்றருள்புரிந்திடலும்‌ அ.த்தேவர்கள்‌, 
“நின தருள்பெற்ற எங்கட்‌ கொருகுறையுமின்று, ஆயி 
னும்‌ இத்தேக நிற்குமெல்லையும்‌ பதம்‌ ட்ட 
நின்றிருவடிகளை நாடிடிற்கும்‌ வரமொன்றனையே ட்‌ 
கொடுத்திடல்வேண்டும்‌" என்ற வேண்டுகோள்‌ யங்கி 
கரித்து “அண்னணமே அளித்தனம்‌ "எனத்‌ திருவாய்‌ 
மலர்ந்தருளினன்‌. அளிமிக்குடையாய்‌! இவ்வரலாறு 
களைப்‌ புாரணாத।ரமாகவே புகன்றனம்‌; அறிதி. 


$ட.-நெற்றி நேத்திர அருத்தகாரிசுவரன்‌ பகுத்த 
நெடுவேற்படை பரித்த கரமன்றி மற்றைப்‌ ப.திஜெரு 
கரத்துங்‌ கடவுட்காயுதம்‌ வந்தமூல மெவன்‌£ 


